சிற்பச்சிறப்பு 

அம்மன்‌ கையில்‌ கட்கம்‌, மருதம்‌, அங்குசம்‌ மற்றும்‌ 
கபாலம்‌ எனும்‌ ஆயுதங்களை தாங்கி சாந்த சொரூபமாய்‌ 
காட்சியளிக்கிறார்‌. 

இத்திருக்கோயிலில்‌ உள்ள பைரவர்‌, பூதகணங்கள்‌, 
கருப்பசுவாமி, குதிரையுடன்‌ அய்யனார்‌ ஆகிய சுவாமி 
சன்னதிகளும்‌ உள்ளது. 
அமைவிடம்‌ 

திருச்சி - மணப்பாறை நெடுஞ்சாலையில்‌ இருந்தும்‌, 
திருச்சி-மதுரை செல்லும்‌ நெடுஞ்சாலையில்‌ இருந்து சுமார்‌ 65 
கிலோமீட்டர்‌ தொலைவில்‌ இத்திருக்கோயில்‌ அமைந்துள்ளது. 
வழித்தடம்‌ 

திருச்சியிலிருந்தும்‌, மணப்பாறையிலிருந்தும்‌, 
மதுரையிலிருந்தும்‌ பேருந்து வசதீகள்‌ உள்ளன. 
திருவிழாக்கள்‌ 

தமிழ்‌ மாதங்களில்‌ புரட்டாசி மாதம்‌ பிறந்தவுடன்‌ முதல்‌ 
திங்கட்கிழமை பூச்சொரிதல்‌ விழாவும்‌, மறுநாள்‌ இரவு காப்புக்கட்டிய 
பின்னர்‌ ஆறு நாட்கள்‌ அம்மன்‌ கொலுவில்‌ இருந்து மறு 
செவ்வாய்கிழமையில்‌ இருந்து 10 நாட்கள்‌ மண்டகப்படியும்‌ 
நடைபெற்று வருகிறது. சினத்தோடு சிம்ம வாகனத்தில்‌ 
காணப்பட்டாலும்‌ சீதாளம்பிகையாகக்‌ குளிர்ந்த நெஞ்சினளாய்க்‌ 
குறைகள்‌ தீர்க்கும்‌ கொற்றவையாய்‌ அருள்மிகு பூதநாயகி 
விளங்குகிறாள்‌. 

வேதத்தை வென்றவளாம்‌ 

பூதநாயகி திருவடியை 

காதலுடன்‌ பணிவார்க்கு 

தீதில்லா வாழ்வமையும்‌! 
நடைதிறக்கும்‌ நேரம்‌ 

காலை 5.30 மணி முதல்‌ பகல்‌ 1.00 மணிவரை 

மாலை 4.00 மணிமுதல்‌ இரவு 9.00 மணிவரை 


தொடர்பு முகவரி 
செயல்‌ அலுவலர்‌ 
அருள்மிகு பூதநாயகி அம்மன்‌ திருக்கோயில்‌ 
துவரங்குறிச்சி, மருங்காபுரி வட்டம்‌, திருச்சி மாவட்டம்‌. 


தொலைபேசி : 04332 - 260998 
E-mail : nallandavartemple@gmail.com 





டுரள்மிரு 9 ஜ்ஜீவநாதசுவாமி திருக்கோயில்‌ 
உய்யக்கொண்டான்மலை (கற்குழ) 
சோமரசம்‌ பேட்டை (வழி) திருச்சி மாவட்டம்‌ 


இறைவன்‌ அருள்மிகு ”ஜ்ஜீவநாதசுவாமி 
இறைவி அருள்மிகு 6ஞ்சனாச்ஷி, பாலாம்பிகை 
தீர்த்தம்‌ பொன்னொளி ஒடை, ஞானவாவி 


தலவிருட்சம்‌ வில்வம்‌ 
கமம்‌ காமிக 





தலச்‌ சிறப்பு 
இறைவன்‌ கல்லில்‌ - மலையில்‌ குடியிருப்பதால்‌ 
கற்குடி என்னும்‌ பெயர்‌ பெற்றது. மார்கண்டேயரைக்‌ 
காப்பற்றுவதற்காக உறுதி அளித்து அருள்புரிந்த தலம்‌. நாரதர்‌, 
உபமன்யு, கரன்‌, அருணகிரிநாதர்‌ ஆகியோர்‌ வழிபட்ட தலம்‌. 
வாலாற்றுச்சிறப்பு 
நந்திவர்ம பல்லவ மன்னனால்‌ தீருப்பணி 
செய்யப்பட்ட கோயில்‌. எனவே இப்பகுதிக்கு நந்திவர்ம மங்களம்‌ 
எனும்‌ பெயர்‌ உண்டு. 
ஒலக்கியச்சிறப்பு 
திருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌, 
சுந்தரமூர்த்திநாயனார்‌, இராமலிங்கவள்ளலார்‌ ஆகியோரால்‌ பாடல்‌ 
பெற்ற தலம்‌. 
நடைத்றக்கும்‌ நோம்‌ 
காலை 7.00 மணி முதல்‌ பகல்‌ 12.00 மணிவரை 
மாலை 4.00 மணி முதல்‌ இரவு 8.00 மணிவரை 


பூலைகாலங்கள்‌ 
உச்சிக்காலம்‌ - காலை 11.00 மணி 
சாயரட்சை - மாலை6.00மணி 


தொடர்பு முகவரி 
கட்டளை விசாரணை தம்பிரான்‌ சுவாமிகள்‌ 
அருள்மிகு உஜ்ஜீவநாதசுவாமி திருக்கோயில்‌ 


உய்யக்கொண்டான்மலை கற்குடி 
சோமரசம்பேட்டை வழி) திருச்சி மாவட்டம்‌ 
தொலைபேசி : 0431- 2702472 








அருள்மிகு திரம்கா6மஸ்வரர்‌ திருக்கோயில்‌ 
வெள்ளூர்‌, முசிறி வட்டம்‌, திருச்சி மாவட்டம்‌ 


இறைவன்‌ அருள்மிகு திருக்காமேஸ்வரர்‌ 
இறைவி அருள்மிகு சிவகாமசுந்தரி 
தீர்த்தம்‌ காவிரி தீர்த்தம்‌ 


தலவிருட்சம்‌ வில்வமரம்‌ 
கமம்‌ காமிக ஆகமம்‌ 





தலச்‌ சிறப்பு 

மன்மதன்‌, ரதி வழிபாடு செய்த தலம்‌ முசுகுந்த சோழன்‌ 
தனது ராஜமோதிரம்‌, வீரவாள்‌ ஆகியவற்றை சுவாமி பாதத்தில்‌ 
வைத்து வழிபாடு செய்து எவராலும்‌ வெல்ல முடியாதவராக 
விளங்கியதால்‌ சுவாமி அருள்புரியும்‌ இவ்வூர்‌ வெள்ளூர்‌ என்று 
சிறப்பு பெற்றது. 


தனிச்சிறப்பு 

வேறெங்கும்‌ காணாத வகையில்‌ வில்வமரம்‌ நீழலில்‌ 
ஐஸ்வர்ய மகுடத்துடன்‌ கோயிலின்‌ குபேர பாகத்தில்‌ தவம்‌ செய்யும்‌ 
கோலத்தில்‌ கலைமகளாம்‌ ஐஸ்வர்ய மஹாலக்ஷ்மி அற்புத 
திருக்கோலத்தில்‌ வீற்றிருக்கின்றாள்‌. 

மகாலக்ஷ்மி வில்வமரமாக தோன்றி சிவலிங்க 
திருமேனியில்‌ வில்வமழை பொழிந்து வழிபட்டதீன்‌ பயனாக 
இறைவன்‌ மஹாலக்ஷ்மிக்கு ஐஸ்வர்ய மகுடத்தை கொடுத்த தலம்‌. 


மஹாலக்ஷ்மிக்கு குபேரன்‌, சுக்கீரன்‌, ஆதிசேஷன்‌, 
சூரியன்‌, முசுகுந்தன்‌, இராவணன்‌ மற்றும்‌ முப்பத்து முக்கோடி 
தேவர்களும்‌ நீத்தமும்‌ ஆகாச மார்கமாக வந்து தீருக்காமேஸ்வரரை 
வழிபடூகிறார்கள்‌ என்று புராணங்களில்‌ கூறுகிறது. 


ஒலக்கியச்சிறப்பு 
ஒரு சமயம்‌ தேவர்களும்‌, அசுரர்களும்‌ 

அமிர்தம்‌ வேண்டி பாற்கடலை கடைந்தபபொழுது அமிர்தத்தை 
தேவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டுமென மஹா 
விஷ்ணுவானவர்‌ மோஹினி பெண்‌ ரூபம்‌) அவதாரமெடுத்து 
அசுரர்களை மயக்கி லவண சமுத்தீரம்‌ எனும்‌ உப்பு நீறைந்த கடலில்‌ 
அசுரர்களை மூர்ச்சித்து விட்டு திரும்பும்போது மோஹினி 
அவதாரத்தை சிவபெருமான்‌ பார்த்து மோஹினியை 
மோஹித்ததனால்‌ ஹரிஹரபுத்ரர்‌ என்ற ஐயப்பன்‌ 
அவதரிக்கின்றார்‌. 

இந்நீகழ்வை கேள்வியுற்ற மஹாவிஷ்ணுவின்‌ 
மனைவியான மஹாலக்ஷ்மி மஹாவிஷ்ணுவிடம்‌ கோபம்‌ 
கொண்டவளாய்‌ வைகுண்டத்தை விட்டூ வெளியேறி இதற்கு 
காரணமான சிவபெருமானை அழைக்கின்றாள்‌. 

சிவபெருமான்‌ காட்சி தராதமைமயால்‌ 
விண்ணுலகத்தை விட்டு வெளியேறி பூலோலகத்தீற்கு வந்து 
வில்வாரண்ய க்ஷேத்திரம்‌ எனும்‌ வெள்ளூரில்‌ சிவபெருமானை 
நோக்கி தவம்‌ செய்யலானாள்‌. பல யுகங்களாக தவம்‌ செய்தும்‌ 
சிவபெருமான்‌ காட்சி தராதமையால்‌ தன்னை வில்வமரமாகவே 
மாற்றி கொண்டு சிவலிங்க திருமேனியில்‌ வில்வமழையாக 
பொழிந்து சிவபூஜை செய்தாள்‌. 

பூஜைக்கு மகிழ்ந்த ஈசன்‌ மஹாலக்ஷ்மியை 
சாந்தபடூத்தி, ஸ்ரீவத்ஸ முத்திரையுடன்‌ கூடிய சாலி கிராமமாக 
செய்து மஹா விஷ்ணுவின்ஹிருதயத்தீல்‌ மஹாலக்ஷ்மியை 
சேர்த்து வைக்கின்றார்‌. 

வில்வ மரமாக தோன்றி வில்வமழை பொழிந்து 
சிவபூஜை செய்ததீன்‌ பயனாக இத்தலத்தில்‌ சிவபெருமான்‌ 
மஹாலக்ஷமிக்கு ஸ்ரீ வத்ஸ முத்திரை பதித்த சிவலிங்கத்துடன்‌ 
கூடிய ஐஸ்வர்ய மகுடத்தை அளித்து மஹாலக்ஷ்மியை 
ஐஸ்வர்யத்தீற்கு அதிபதியாகச்‌ செய்கின்றார்‌. 


ஆகவேதான்‌ வேறு எங்கும்‌ காணக்கிடைக்காத வகையில்‌ 
இத்திருக்கோவிலில்‌ தக்ஷிணபாகம்‌ என்று சொல்லக்கூடிய 
வடமேற்கு பகுதியில்‌ மஹாலக்ஷ்மி இருக்கவேண்டிய ஸ்தானத்தில்‌ 
வில்வமரமும்‌, அதன்‌ நீழலில்‌ சிவலிங்கத்துடன்‌ கூடிய 
ஸ்ரீவத்ஸமுத்திரை பதித்த ஐஸ்வர்ய மகுடத்துடன்‌ தவம்‌ செய்யும்‌ 
கோலத்தில்‌ கோயிலின்‌ குபேர பாகத்தில்‌ ஐஸ்வர்ய மஹாலக்ஷ்மி 
அற்புத கோலம்‌ கொண்டு பக்தர்களுக்கு அருல்‌ பாலிக்கின்றாள்‌. 


அமைவிடம்‌ 
திருச்சி சேலம்‌ சாலையில்‌ டோல்கேட்டிலிருந்து 24 
கி.மீ. தூரத்தில்‌ வெள்ளூரில்‌ இத்திருக்கோயில்‌ அமைந்துள்ளது. 


வழித்தடம்‌ 
திருச்சியிலிருந்தும்‌, சேலத்திலிருந்தும்‌ பேருந்து 
வசதீகள்‌ உள்ளன. 


திருவிழாக்கள்‌ 

ஆடி 18, திருக்கார்த்திகை தீபம்‌, நவராத்திரி, தைப்பூசம்‌ 
ஆகிய திருவிழாக்கள்‌, வியாழக்கிழமை குருவாரம்‌ மட்டூம்‌) 
உற்சவம்‌. 


நடைதிறக்கும்‌ நேரம்‌ 
காலை 9.00 மணிமுதல்‌ பகல்‌ 12.00 மணிவரை 
மாலை 5.30 மணிமுதல்‌ இரவு 7.00 மணிவரை 


பூலை காலங்கள்‌ 





தொடர்பு முகவரி 
செயல்‌ அனுவலர்‌ 
அருள்மிகு திருக்காமேஸ்வரர்‌ திருக்கோயில்‌ 
வெள்ளூர்‌ 


முசிறி வட்டம்‌, திருச்சி மாவட்டம்‌. 








டுரள்மிரு சற்திரிமளலஸ்வூர்‌ திருக்கோயில்‌ 
முசிறி நகர்‌ மற்றும்‌ வட்டம்‌, திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌ 


இறைவன்‌ அருள்மிகு சந்திரமெளலீஸ்வரர்‌ 
இறைவி விருள்மிகு கற்பூரவள்ளி அம்பாள்‌ 


தீர்த்தம்‌ காவேரி 
கமம்‌ வைகானசம்‌ 





தலச்‌ சிறப்பு 
சந்திரன்‌ பூஜை செய்த தீருத்தலம்‌ 


வாலாற்றுச்சிறப்பு 
800 ஆண்டூகளுக்கு முன்பு இரண்டாம்‌ இராஜராஜ 
சோழனால்‌ கட்டப்பட்ட திருக்கோயிலாகும்‌. 


அமைவிடம்‌ 

திருச்சிராப்பள்ளி - சேலம்‌ செல்லும்‌ சாலையில்‌ 
டோல்கேட்டிலிருந்து 30 கி.மீ. தொலைவில்‌ முசிறி நகரில்‌ 
இத்திருக்கோயில்‌ அமைந்துள்ளது. 


வழித்தடம்‌ 


தீருச்சிராப்பள்ளியிலிருந்தும்‌, சேலம்‌ மற்றும்‌ 
நாமக்கல்லிலிருந்தும்‌ பேருந்து வசதீகள்‌ உள்ளன. 


திருவிழாக்கள்‌ 

திருக்கார்த்திகை தீபம்‌, நவராத்திரி, தைப்பூசம்‌, 
அன்னாபிஷேகம்‌, ஆருத்ரா தரிசனம்‌ ஆகியவை சிறப்பாக 
நடைபெறும்‌ திருவிழாக்களாகும்‌. 


நடைதிறக்கும்‌ நேரம்‌ 
காலை 7.00 மணிமுதல்‌ பகல்‌ 12.00 மணிவரை 
மாலை 5.00 மணிமுதல்‌ இரவு 8.30 மணிவரை 


பூலை காலங்கள்‌ 
காலச்சந்தி காலை 10.00 மணிமுதல்‌ 12.00 மணிவரை 
சாயரட்சை மாலை 6.00 மணிமுதல்‌ 6.30 மணிவரை 


தொடர்புமுகவரி 
செயல்‌ அலுவலர்‌ 


அருள்மிகு சந்திரமெளலீஸ்வரர்‌ திருக்கோயில்‌ 
முசிறி நகர்‌ (ட வட்டம்‌ 
திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌ 





திருவானைக்காவல்‌ (ப்பு தத்துவம்‌) 
திருப்புகழ்‌ 
நாழத்‌ தேழத்‌ தொழவார்பால்‌ நானத்‌ தாகத்‌ திரிவேனோ 
மாடக்‌ கூடற்‌ பதிஞான வாழ்வைச்‌ சேரத்‌ தருள்வாயே 
பாடக்‌ காதற்‌ புரிவோனே பாலைத்‌ தேனொத்‌ தருள்வோன 
ஆடற்றோகைக்‌ கினியோன ஆனைக்‌ காவிற்‌ பெருமானே 


மணிவாசகரின திருவாசகம்‌ 


ஈசன்‌ ௮ழபோற்றி! எந்தை ௮ழபோற்றி! 
தேசன்‌ ௮ழபோற்றி! சிவன்‌ 6சவழ போற்றி! 
நேயத்தே நின்ற நிமலன்‌ ௮ழபோற்றி! 
மாயப்‌ பிறப்பறுக்கும்‌ மன்னன்‌ ௮ழ6போற்றி! 
சீரார்‌ பெருந்துறைநம்‌ தேவன்‌ ௮ழபோற்றி! 





டுரள்மிர மரகநாச6லஸ்வரர்‌ திருக்கோயில்‌ 
திருஈங்கோய்மலை 


இறைவன்‌ அருள்மிகு மரகதாச6லஸ்வரர்‌ 
இறைவி அருள்மிகு மரகதாம்பிகை 
தீர்த்தம்‌ காடூவரி 


தலவிருட்சம்‌ புளியமரம்‌ 
கமம்‌ காமிக ஆகமம்‌ 





தலச்சிறப்பு 

திருஞான சம்பந்தரால்‌ பாடல்‌ பெற்ற தலம்‌. 64 சக்தி 
பீடங்களில்‌ 51 வது ஆக உள்ள சக்கி பீடமாகும்‌. அகத்திய முனிவர்‌ 
“ஈ” வடிவம்‌ கொண்டு இறைவனை பூஜித்த தலமாகும்‌. 


வாலாற்றுச்சிறப்பு 

இத்திருக்கோயில்‌ அமைந்துள்ள மலை அக்காலத்தில்‌ 
மரகதமலை என்று போற்றப்பட்டூள்ளது. நவசித்தர்கள்‌ தவம்‌ புரிந்து 
பூஜித்துபோற்றிய மலை ஆகும்‌. சுப்புராய அரசன்‌ வழிபட்டூ பேரு 
பெற்ற தலமாகும்‌. வீதிக்கேந்திரன்‌ முக்திபெற்ற தலமாகும்‌. 


தனிச்சிறப்பு 

நால்வரால்‌ பாடல்‌ பெற்ற தலமாகும்‌. காவிரியின்‌ 
வடகரையில்‌ உள்ள பாடல்‌ பெற்ற தலங்களில்‌ 63-வது தலமாக 
அமைந்துள்ளது. 


அமைவிடம்‌ 

திருச்சிராப்பள்ளியிலிருந்து சேலம்‌ செல்லும்‌ வழியில்‌ 
முசிறி நகருக்கு மேற்கே 4 கி.மீ. தொலைவில்‌ இத்திருக்கோயில்‌ 
அமைந்துள்ளது. 


வழித்தடம்‌ 

திருச்சிராப்பள்ளியிலிருந்தும்‌, சேலத்திலிருந்தும்‌ 
பேருந்து வசதிகளும்‌ முசிறியிலிருந்து சிற்றுந்து, தானியங்கி ஊர்தி 
வசதிகளும்‌ உள்ளன. 


திருவிழாக்கள்‌ 
ஆடி 18, மார்கழி திருவாதிரை, தைப்பூசம்‌, குமார 
கார்த்தீகை ஆகிய தீருவிழாக்கள்‌ மிகவும்‌ சிறப்பு வாய்ந்ததாகும்‌. 


நடைதிறக்கும்‌ நேரம்‌ 
காலை 9.00 மணிமுதல்‌ பகல்‌ 12.00 மணிவரை 
மாலை 4.30 மணிமுதல்‌ இரவு 6.00 மணிவரை 


பூலை காலங்கள்‌ 


இதர சிறப்புகள்‌ 
காலை கடம்பர்‌, மதியம்‌ சொக்கர்‌, அந்தியில்‌ 





திருஈங்கோய்மலை நாதரை தரிசனம்‌ செய்வது மிகவும்‌ சிறப்பு 
வாய்ந்ததாகும்‌. 

ஒவ்வவாரு ஆண்டும்‌ நடைபெறும்‌ தைப்பூச 
உற்சவத்தில்‌ சுற்றியுள்ள 8 ஊர்‌ சாமிகளும்‌ திருக்கடம்பந்துறையில்‌ 
எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டருளும்‌ சிறப்பு வாய்ந்ததாகும்‌. 


தொடர்பு முகவரி 
செயல்‌ அலுவலர்‌ 


அருள்மிகு மரகதாசலேஸ்வரர்‌ திருக்கோயில்‌ 
திருஈங்கோய்மலை 








டுருள்மிர மாங்கலஸ்வூர்‌ திருக்கோயில்‌ 
இடையாற்றுமங்கலம்‌, இலால்குழ வட்டம்‌, 
திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌ 


இறைவன்‌ அருள்மிகு மரங்கலீஸ்வரர்‌ 
இறைவி அருள்மிகு மங்களாம்பிகை 


கமம்‌ காமிக கமம்‌ 





தலச்‌ சிறப்பு 

ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர்‌, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ 
பிட்சாடனார்‌ ஆகிய மூவரும்‌ ஒரே சன்னதியில்‌ காட்சி தருகின்றனர்‌. 
சம்பிரதாய தீருமண பத்தீரிக்கைகளில்‌ மாங்கல்யத்துடன்‌, 
மாலைகளுடன்‌ பறப்பது போன்ற தேவதைகளை பார்த்து 
இருக்கின்றீர்கள்‌. அந்த தேவதைகளை திருமணத்திற்கு அனுப்பி 
அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அருள்கிறார்‌. மாங்கல்ய மகரிஷீ 
என்பது ஐதீகம்‌ தவம்‌ செய்யும்‌ கோலத்தில்‌ அமர்ந்தபடி காட்சி 
தருகின்றார்‌. மாங்கல்ய மகரிஷீ உத்திர நட்சத்திரம்‌ என்பது 
மாங்கல்ய வரம்‌ தரும்‌ சக்தி நிறைந்திருக்கும்‌ தன்மை கொண்டது. 
அதனாலேயே பங்குனி உத்திர நன்னாளில்‌ தெய்வங்களுக்கு 
திருமண வைபவங்கள்‌ நடைபெறுகின்றன. உத்திர நட்சத்திர 
அன்பர்கள்‌ தங்களுக்கு ஏற்பட்டுள்ள தோஷங்கள்‌ நீங்கவும்‌, 
இன்னல்கள்‌ அகலவும்‌, உத்திர நட்சத்திர நன்நாளில்‌ இங்கு வந்த 
ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரரையும்‌ மாங்கல்ய 
மகரிஷியையும்‌ மனதார பிரார்த்தித்து சென்றால்‌ விரைவில்‌ தோஷம்‌ 
நீங்கும்‌. சந்தோஷம்‌ பெருகும்‌. தடைபட்ட திருமணத்தால்‌ வருந்துவோர்‌ 
இங்கு வந்து மாங்கல்ய மகரிஷீக்கு நெய்‌ விளக்கு ஏற்றி மாலை 
சாத்துபடி செய்து அவரின்‌ திருப்பாதத்தில்‌ ஜாதகம்‌ வைத்து வழிபட 
வேண்டும்‌. 


அதே போல்‌ மங்களாம்பிகைகக்கும்‌ 
மாங்கலீஸ்வரருக்கும்‌ விளக்கேற்றி மாலை சாத்துபடி செய்து வழிபட 
விரைவில்‌ திருமணவரன்‌ தேடி வரும்‌ பிறகு மூன்று மாலைகள்‌, 
இனிப்பு, தேங்காய்‌ ஆகியவற்றுடன்‌ வந்து நேர்த்தி கடன்‌ 
செலுத்துகின்றனர்‌ பக்தர்கள்‌. அத்துடன்‌ வரன்‌ முடிவடைந்தவுடன்‌ 
திருமண பத்திரிக்கையுடன்‌ வந்து சுவாமி அம்பாள்‌ மற்றும்‌ 
மாங்கல்ய மகரிஷியை வணங்கி அவர்களுக்கு பத்திரிக்கை வைத்து 
திருமணம்‌ நல்லபடியாக நடக்க வேண்டும்‌ என்று பிரார்த்திப்பதோடு 
அவர்களையும்‌ திருமணத்திற்கு வரும்படி அழைப்பு விடூப்பது 
இத்தலத்திற்கே உரிய சிறப்பாகும்‌. 

கல்யாண வரம்‌ மட்டூமன்றி குடூம்ப 
ஒற்றுமைக்காகவும்‌, கணவரின்‌ நீண்ட ஆயுளுக்காகவும்‌ இங்கு 
வந்து வழிபட்டு வரம்‌ பெறலாம்‌. இந்த மாங்கல்ய மகரிஷி 
கன்னிப்பெண்களின்‌ கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றார்‌. 
கன்னியர்‌ உத்திர நட்சத்திரத்தில்‌ இந்த மகரிஷிக்கும்‌ இறைவன்‌, 
இறைவிக்கும்‌ அபிஷேகம்‌ ஆராதனைகள்‌ செய்து சீப்பு, கண்ணாடி, 
குங்குமம்‌, மஞ்சள்‌, சட்டைத்துணி, பூ, பழம்‌ போன்ற மங்கலப்‌ 
பொருட்களை பெண்களுக்கு தானம்‌ செய்யவேண்டும்‌. இப்படி 
வழிபடூம்‌ கன்னியரின்‌ கனவு பலிக்கிறது. 

மணமானதும்‌ தம்‌ கணவருடன்‌ இத்தீருக்கோயிலுக்கு 
வருகை தந்து சக்கரைபொங்கல்‌, கேசரி, அக்கார வடிசல்‌ போன்ற 
இனிப்பு பிரசாதங்களை சுவாமிக்கு நைவேத்யம்‌ செய்து, 
பக்தர்களுக்கு விநீயோகம்‌ செய்கின்றனர்‌. 


அமைவிடம்‌ 

திருச்சிராப்பள்ளியிலிருந்து, இலால்குடி செல்லும்‌ 
வழியில்‌ இடையாற்றுமங்கலத்தீல்‌ இத்திருக்கோயில்‌ 
அமைந்துள்ளது. 


வழித்தடம்‌ 
திருச்சிராப்பள்ளியிலிருந்தும்‌, இலால்குடியிலிருந்தும்‌ 
பேருந்து வசதீகள்‌ உள்ளன. 


நடைதிறக்கும்‌ நோம்‌ 


காலை 6.00 மணிமுதல்‌ பகல்‌ 12.00 மணிவரை 
மாலை 5.௦௦ மணிமுதல்‌ இரவு 8.00 மணிவரை 


CED 


பூலைகாலங்கள்‌ 
தினமும்‌ நான்கு கால பூஜைகள்‌ நடைபெற்று 
வருகின்றன. 





உச்சிகாலம்‌ முற்பகல்‌ 11.0௦ மணிமுதல்‌ 12.00 மணிக்குள்‌ 


தொடர்பு முகவரி 
செயல்‌ அலுவலர்‌ 
அருள்மிகு மாங்கலீஸ்வரர்‌ திருக்கோயில்‌ 


இடையாற்றுமங்கலம்‌, இலால்குடி வட்டம்‌, 
திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌. 
தொலைபேசி : 0431 - 2541329 





உத்திராட்சம்‌ 
உத்திராட்சத்தில்‌ சிவமணி ஒன்று முதல்‌ இருபத்தியொரு 
முகங்கள்‌ உள்ளன. உத்தீராட்சத்தை அணிவதால்‌ வாழ்வில்‌ 
அனைத்து பயங்களும்‌ விலகும்‌. செல்வங்கள்‌ யாவும்‌ கிடைக்கும்‌. 
நோயற்ற வாழ்வும்‌, புகழும்‌ பெருகும்‌, உத்தீராட்சத்தை 
அணிவோருக்கு சிவபெருமான்‌ அருள்‌ புரிந்து மோட்சத்தை 
வழங்குவார்‌ என்று தேவி பாகவதம்‌ கூறுகிறது. 


சப்தமாதாக்கள்‌ 


பிராம்ஹி 
மாகேசுவரி 
கெளமாரி 
வைஸ்ணவி 
வாராகி 
இந்திராணி 


சாமுண்ழ 


G52 





டுருள்மிரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர்‌ (வ) 
திருக்கோயில்கள்‌ 
நன்னிமங்கலம்‌, ஒலால்குழ வட்டம்‌, 
திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌. 


இறைவன்‌ அருள்மிகு சுந்தரேஸ்வரர்‌ 
இறைவி அருள்மிகு மீனாட்சி 


தலவிருட்சம்‌ வில்வம்‌ 
கமம்‌ காமிக கமம்‌ 





தலச்சிறப்பு 

பெளர்ணமியன்று திருவண்ணாமலையை கிரிவலம்‌ 
வரும்‌ பக்தர்கள்‌ கிரிவலம்‌ முடிந்து நேரே இத்தலத்தில்‌ 
எழுந்தருளியுள்ள கரும்பச்சை வண்ணத்தில்‌ பேரளவினராய்‌ மரகத 
மேனியனாய்‌ அருள்பாலிக்கும்‌ ஸ்ரீ மீனாட்சி சமேத ஸ்ரீ 
சுந்தரேஸ்வரரை வலம்‌ வந்து வணங்கி பின்‌ ஆலய தல 
விருட்சமான வில்வமரத்தை அடிப்பிரதட்சணம்‌ செய்து வழிபட்டால்‌ 
ஸ்ரீ குபேர மூர்த்தியின்‌ அருட்கடாட்சத்துக்கு பாத்திரமாவார்கள்‌. 
இதற்கு காரணம்‌ ஸ்ரீ சிவபெருமான்‌, குபேரனுக்கு அளித்த 
பொன்வில்வமரம்‌ இவ்வாலயத்தீல்‌ பன்மடங்காகப்‌ பெருகி அற்புதம்‌ 
அளித்ததே ஆகும்‌. 


வாலாற்றுச்‌ சிறப்பு 

ஸ்ரீ பிரம்மாவுக்கு ஐந்து முகங்கள்‌ இருந்த பொழுது 
இங்கு வந்து தன்‌ ஐந்து முகங்களால்‌ சிவனை வழிபட, சிவன்‌ 
தன்னுடைய ஐந்து முகங்களாக சத்யோ ஜாதம்‌, அகோரம்‌ 
வாமதேவம்‌, ஈசானம்‌, தத்புருஷம்‌ ஆகியவற்றுடன்‌ ஸ்ரீ பிரம்மாவுக்கு 
காட்சி தந்து அருள்பாலித்து மோட்சம்‌ பெறச்‌ செய்தார்‌. ஐந்து 


GD 


முகங்களுடைய சிவனை ஸ்ரீ பிரம்மா தன்‌ ஐந்து தலைகளால்‌ 
(சென்னி வணங்கி வழிபட்ட மோட்சம்‌ பெற்றதால்‌ சென்னி சிவம்‌ 
என்று திரு அண்ணாமலையாரால்‌ அசரீரியாக, ஸ்ரீ குபேர 
குமாரர்களுக்கு அருள்வழி காட்டப்பட்டார்‌.பிற்காலத்தில்‌ இதுவே 
சென்னி வளநாடூ என்று பெயர்‌ பெறலாயிற்று இன்றும்‌ 
இவ்வாலயத்தை சென்னி வாய்க்கால்‌ கோயில்‌ என்று பக்தர்கள்‌ 
அழைக்கின்றனர்‌. 


தனிச்சிறப்பு 

பொன்‌ வில்வ சார தரிசனத்தையும்‌ இதன்‌ பலா 
பலன்களையும்‌ கலியுக மக்களும்‌ அடையும்‌ பொருட்டு, ஸ்ரீ 
லெட்சுமி தேவி, பொன்‌ வில்வ சாரத்தை தல விருட்சமாக இந்த 
ஆலயத்தில்‌ படைத்து, ஒவ்வொரு வில்வ தளத்திலும்‌ தானே 
உறைந்து பக்தர்களுக்கு லட்சுமி கடாட்சத்தைத்‌ தருகிறார்‌. ஸ்ரீ 
லெட்சுமி தேவி தன்‌ கடாட்சத்தை நாம்‌ ஈட்டும்‌ செல்வத்திலும்‌ சேர்த்து 
வைப்பதிலும்‌ அருளுவதீல்லை. முறையாக சம்பாதிக்கப்படாத 
பூர்வீக சொத்திலும்‌ குறுகிய வழியில்‌, அதர்மமாக உடல்‌ 
வருத்தமின்றி எப்படியாவது ஈட்டிய பொருளிலும்‌ ஸ்ரீ லெட்சுமி தன்‌ 
கடாட்சத்தை நிலைநிறுத்துவதீல்லை. பவுர்ணமியன்று இந்த 
ஆலயத்கிற்கு வந்து ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை ஓம்‌ நமச்சிவாய 
என்று ஓதி வலம்‌ வந்து வழிபட்டூ பின்‌ அரைத்த சந்தனம்‌, மஞ்சள்‌ 
பூசி, வழிபடுவோரின்‌ தோஷம்‌ நிறைந்த சொத்துக்களில்‌ தன்‌ தர்ம 
சக்தீகளை நிறைத்து, எவ்வித களங்கமும்‌ இல்லாமல்‌ 
நற்பணிகளில்‌ செலவிடச்‌ செய்து நன்முறையில்‌ பெருகி நிலைத்து, 
நிற்க ஸ்ரீ லெட்சுமி தேவி தன்‌ கடாட்சத்தை அருள்பாலிக்கிறார்‌. 


அமைவிடம்‌ 

திருச்சிராப்பள்ளியிலிருந்து, இலால்குடி மார்க்கத்தில்‌, 
நன்னிமங்கலத்தில்‌ இத்திருக்கோயில்‌ அமைந்துள்ளது. 
வழித்தடம்‌ 

திருச்சிராப்பள்ளியிலிருந்தும்‌, இலால்குடியிலிருந்தும்‌ 
பேருந்து வசதீகள்‌ உள்ளன. 
திருவிழாக்கள்‌ 

சித்திரை பெளர்ணமி, அன்னாபிஷேகம்‌, 
திருக்கார்த்திகை தீபம்‌, மாசி மஹா சிவராத்திரி, பங்குனி 
உற்சவத்தில்‌ சப்தஸ்தானம்‌. 


நடைதிறக்கும்‌ நேரம்‌ 
காலை 8.00 மணி முதல்‌ பகல்‌ 11.00 மணிவரை 
மாலை 5.00 மணிமுதல்‌ மாலை 6.00 மணிவரை 


பூலை காலங்கள்‌ 
தினமும்‌ இரண்டு கால பூஜைகள்‌ நடைபெற்று 
வருகின்றன. 
காலைசந்தி காலை 8.00 மணிமுதல்‌ 9.00 மணிக்குள்‌ 
சாயரட்சை மாலை 5.00 மணிமுதல்‌ 6.00 மணிக்குள்‌ 


இதர சிறப்புகள்‌ 

பிரபஞ்சத்தின்‌ அனைத்து கோடி நாகலோகங்களிலு - 
முள்ள நாகங்களுக்கு அதிபதியாக விளங்கும்‌ ஸ்ரீ அஸ்தீகசித்தர்‌ 
யோகயாத்தீரையில்‌ வந்து வழிபடும்‌ நீத்ய பூஜை தலங்களுள்‌ 
இதுவும்‌ ஒன்றாகும்‌. 

இங்கு குபேர சந்தீர நாகங்களின்‌ நடமாட்டம்‌ அதீகம்‌ 
ஆகும்‌. 


தொடர்பு முகவரி 
செயல்‌ அலுவலர்‌ 
அருள்மிகு மீனாட்சிசுந்தரேஸ்வரர்‌ (ஷூ திருக்கோயில்கள்‌ 


நன்னிமங்கலம்‌, இலால்குடி வட்டம்‌ 
திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌ 
தொலைபேசி : 0431 - 2541329 





அஷ்ட புஷ்பங்கள்‌ 
எருக்கு பாதிரி 
செந்தாமரை இலரி 
புன்னை சண்பகம்‌ 
நந்தியாவர்த்தம்‌ நீலோற்பலம்‌ 


G55 








அருள்மிகு பிரரன்னவெங்கடாசலபதி 
திருக்கோயில்‌ 
குணசீலம்‌. முசிறி வட்டம்‌, திருச்சி மாவட்டம்‌ 


அருள்மிகு பிரசன்ன 6வங்கடேசன்‌ 
அருள்மிகு ஸ்ர்தேவி, 6/ரள்மிகு பூேவி 


காவேரி தீர்த்தம்‌ 
வைகானஸ ஆகமம்‌ 





தலச்‌ சிறப்பு 

பிரார்த்தனை தலம்‌, குணசீல மகரிஷிக்கு வைகுண்ட 
வாசுதேவன்‌ காட்சியளித்ததால்‌ மகிரிஷியின்‌ பெயராலேயே 
இத்தலம்‌ அழைக்கப்படுகிறது. 


தனிச்சிறப்பு 

சங்கம்‌, சக்கரம்‌, வரதஅஸ்தம்‌, கடிகஅஸ்தத்துடன்‌ 
திருமார்பில்‌ இலக்குமியைத்‌ தாங்கி சேவை சாதிக்கும்‌ எம்பெருமான்‌ 
வலக்கையில்‌ செங்கோல்‌ ஏந்தியிருக்கிறார்‌. 
இச்செங்கோலினாலேயே செய்வினை மற்றும்‌ பில்லி சூனியக்‌ 
கோளாறுகளை எம்பெருமான்‌ நீவர்த்தி செய்வதாக ஐதீகம்‌. ஆகவே 
மனநலம்‌ பாதிக்கப்பட்டவர்கள்‌ இத்திருத்தலத்தில்‌ 48 நாட்கள்‌ தங்கி 
விரத முறைகளை மேற்கொண்டு காவேரி நதியில்‌ நீராடி 
எம்பெருமானை வழிபட்டால்‌ அவ்வினைகள்‌ யாவும்‌ நீங்கி சுகம்‌ 
பெறுகின்றனர்‌. 


அமைவிடம்‌ 

திருச்சியிலிருந்து சேலம்‌ செல்லும்‌ சாலையில்‌ 
திருச்சியிலிருந்து சுமார்‌ 24 கிலோமீட்டர்‌ தொலைவில்‌ காவிரி 
நதியின்‌ அழகிய வடகரையில்‌ இத்தீருக்கோயில்‌ அமைந்துள்ளது. 


நடைதிறக்கும்‌ நேரம்‌ 
காலை 6.30 மணிமுதல்‌ பகல்‌ 1.0௦ மணிவரை 
மாலை 4.00 மணிமுதல்‌ இரவு 8.30 மணிவரை 


பூலைகாலங்கள்‌ 
இத்திருக்கோயிலில்‌ தீனமூம்‌ ஆறு கால பூஜைகள்‌ 
நடைபெற்று வருகிறது. 





காலை சந்தி - காலை 8.30 மணி 





அர்த்தஜாமம்‌ - இரவு 8.30 மணி 


தொடர்பு முகவரி 
அருள்மிகு பிரசன்ன வேங்கடாசலபதி திருக்கோயில்‌ 
குணசீலம்‌, மூசிறி வட்டம்‌, 


திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌. 
தொலைபேசி : 04326 - 275310, 275210 


E-mail : gunaseelamtemple@gmail.com 
Website : www.gunaseelamtemple.com 





அபிராமி அந்தாதி 
மணியே மணியின்‌ ஒளியே ஒளிரும்‌ மணிபுனைந்த 
அணியே அணியும்‌ அணிக்கு அழகே ௮ணுகாதவர்க்குப்‌ 
பிணியே பிணிக்கு மருந்தே ௮மரர்‌ பெருவிருந்தே 
பணியேன்‌ ஒருவரை நின்பத்ம பாதம்‌ பணிந்தபின்னே 


ஜே 





டுரள்மிர நரருகாவனேஸ்வரர்‌ திருக்கோயில்‌ 
திருப்பராய்த்துறை, திருவரங்கம்‌ வட்டம்‌, 
கிருச்சிராப்பள்ள மாவட்டம்‌ - 689 115. 
இறைவன்‌ அருள்மிகு தாருகாவனேஸ்வரர்‌ 


இறைவி அருள்மிகு ஹேமவர்ணாம்பிகை 
தீர்த்தம்‌ காவிரி 


தலவிருட்சம்‌  பூராய்மரம்‌ (தேவதாரு மரம்‌) 
கமம்‌ காமிக ஆகமம்‌ 





பெயர்க்காரணம்‌ 

பராய்‌ மரக்காட்டில்‌ இறைவன்‌ எழுந்தருளியிருப்‌ 
பதாலும்‌, காவிரித்‌ துறையில்‌ இருப்பதாலும்‌ பராய்த்துறை எனப்‌ 
பெயர்‌ பெற்றது. வேதநெறி மிகு சைவத்துறையில்‌ 
தழைத்தோங்குவது போலச்‌ சிவநெறி காவிரித்‌ துறையில்‌ 
செழித்தோங்குகிறது. இத்தலத்தில்‌ பராய்மரமே தல விருட்சமாகும்‌. 
பராய்‌ மரப்பட்டைகள்‌ மருந்தாகப்‌ பயன்படுபவை. இவற்றை 
மஞ்சளொடு சேர்த்து அரைத்துத்‌ தோல்‌ நோய்‌ தீர்ப்பர்‌. பராய்‌ மரம்‌ 
வடமொழியில்‌ தாருகாவிருட்சம்‌ எனப்படூவதால்‌ இத்தலம்‌ தாருக 
வனம்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


வாலாற்றுச்சிறப்பு 

இத்தலத்தில்‌ தவம்‌ செய்த முனிவர்கள்‌, கடவுளைப்‌ 
பற்றிய சிந்தனையின்றிக்‌ கடமை செய்வதே போதுமானது 
என்றெண்ணி வாழ்ந்தனர்‌. இதனால்‌ அகந்தை ஆணவம்‌) 
வளர்ந்தது. இவர்களைத்‌ தடுத்தாட்‌ கொள்ள நீனைத்த 
சிவபெருமான்‌, பேரழகு பிழம்பாகப்‌ பிச்சை ஏற்கும்‌ பிட்சாடனக்‌ 


கோலத்தில்‌ அவர்கள்‌ வீட்டு வாசலில்‌ நின்றார்‌. அன்புப்‌ பிச்சை ஏற்று 
அருட்பிச்சை போடும்‌ அப்பனை முனிவர்கள்‌ உணரவில்லை. 
எண்ணாயிர மாண்டூ யோகம்‌ இருப்பினும்‌ 
கண்ணார்‌ அமுதனைக்‌ கலந்தறிவார்‌ இல்லை 
என்ற திருமந்திரக்‌ கருத்துப்படி, வாயிலில்‌ நிற்கும்‌ 
இறைவனைக்கலந்தறியும்‌ பேறு அவர்களுக்குக்‌ கிடைக்கவில்லை. 


முனிவர்களின்‌ மனைவிமார்‌ இறைவனுடைய 
பிட்சாடனக்‌ கோலத்தில்‌ மயங்கினர்‌. தன்னை மறந்து தன்‌ நாமம்‌ 
கெட்டுத்‌ தலைவன்‌ பின்னால்‌ செல்லத்‌ தொடங்கினர்‌. இதையறிந்த 
முனிவர்கள்‌ பிட்சாடன மூர்த்தியை அழிக்க அபிசாரவேள்வி என்ற 
யாகம்‌ செய்தனர்‌. யாகத்தீல்‌ தோன்றிய புலியை இறைவன்‌ மேல்‌ 
ஏவினர்‌. அவர்‌ புலியைக்‌ கொன்று புலித்தோலை ஆடையாகக்‌ 
கட்டிக்‌ கொண்டார்‌. 

அவருடைய பொன்னார்‌ தீருமேனிக்குப்‌ புலித்தோல்‌ 
ஆடை மிகப்‌ பொருத்தமாக இருந்தது. மானை ஏவினர்‌. இறைவன்‌ 
அதை அடக்கி இடக்கரத்தில்‌ ஏந்திக்‌ கொண்டார்‌. பெண்மானாகிய 
உமாதேவிக்கு இடம்‌ கொடூத்தவர்‌ இந்த மானுக்கும்‌ இடம்‌ 
கொடுத்தார்‌. முனிவர்கள்‌ பாம்புகளை ஏவினர்‌. சிவபெருமான்‌ 
அவற்றைத்‌ தனக்குரிய அணிகலன்களாக மாற்றி இடுப்பிலும்‌ 
கழுத்திலும்‌ ஏற்றுக்கொண்டார்‌. 

சிவபெருமான்‌ திருவருளால்‌ மயிலாகிய 
அம்பிகைக்கருகில்‌ பாம்புகளும்‌ இருக்கும்‌ பக்குவம்‌ பெற்றன. 
அதன்பின்‌ முனிவர்கள்‌ பூதகணங்களை ஏவினர்‌. பெருமான்‌ 
அவற்றைத்‌ தன்‌ படையில்‌ சேர்த்துக்கொண்டார்‌. காட்டில்‌ தனியாக 
ஆடும்‌ கடவுளோடு சேர்ந்து ஆடப்‌ பூதங்களும்‌ பழகிக்‌ கொண்டன. 
இறுதியாக மிகப்பெரிய யானையை ஏவி விட, இறைவன்‌ அந்த 
யானையை உரித்துத்‌ தோலை போர்த்திக்‌ கொண்டு கரியுரி போர்த்த 
செஞ்சேவகனாகக்‌ காட்சியளித்தார்‌. 

பகையாக வந்தவை உறவாயின. யானையும்‌ புலியும்‌ 
எம்பெருமான்‌ தீருவடிப்பேறு பெற்றன. இதன்‌ பிறகு முனிவர்கள்‌ 
ஆணவம்‌ அடங்கியது. பக்திக்‌ கண்களால்‌ பரமனைத்‌ தேடினர்‌. 
இறைவன்‌ தாருகாவனேஸ்வரராகக்‌ காட்சியளித்துத்‌ தருக்குற்ற 
முனிவர்‌ செருக்கை மாற்றித்‌ தடூத்தாட்கொண்டூ அருளியது 
இத்திருத்தலத்தில்‌, 


ஒலக்கிய சிறப்பு 

திருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரர்‌, மாணிக்கவாசகர்‌, 
பட்டினத்தார்‌, அருணகிரிநாதர்‌ ஆகிய அருளாளர்கள்‌ பாடல்கள்‌ பாடி 
இறைவனைப்‌ பரவி உள்ளனர்‌. 


மாணிக்கவாசகர்‌ திருவாசகத்தில்‌ போற்றித்திரு அகவலில்‌ 
பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, 
சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி என்றும்‌, 


செத்திலாப்‌ பத்து எனும்‌ தலைப்பில்‌ 
தென்பராய்த்துறையாய்‌ சிவலோக 
திருப்பெருந்துறை மேவியசிவனே 

என்றும்‌ பாடியுள்ளார்‌. 

இராமலிங்கவள்ளலார்‌ திருவருட்பாவில்‌ 
வாழும்‌ பராய்த்துறைவான்‌ மன்னவரு மன்னவருஞ்‌ 
சூழும்‌ பராய்த்துறைவாழ்‌ தோன்றலே. 

எனவும்‌ தீருப்பராய்த்துறையைக்‌ குறிப்பிட்டூள்ளார்‌. 


தனிச்‌ சிறப்பு 
சமயக்குரவர்‌ நால்வரில்‌ திருஞானசம்பந்தர்‌, 
திருநாவுக்கரசர்‌, மாணிக்கவாசகர்‌ ஆகியோரால்‌ பாடல்‌ பெற்ற 
திருத்தலம்‌. 
காவிரியின்‌ தென்கரையில்‌ உள்ள 127 
சிவத்தலங்களில்‌ மூன்றாவதாக விளங்கக்கூடிய திருத்தலம்‌. 
சிவபெருமான்‌ பிட்சாடனர்‌ வேடம்‌ பூடம்‌ திருத்தலம்‌. 
இந்திரன்‌ பூஜித்த திருத்தலம்‌. 


கல்வெட்டுச்‌ செய்திகள்‌ 

முதலாம்‌ ராஜராஜன்‌, மாறவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌, 
விஜயநகரம்‌ வீரகம்பண்ண உடையார்‌, கிருஷ்ணதேவராயர்‌, 
விசுவநாத நாயக்கர்‌, திருமலைநாயக்கர்‌ ஆகியோர்‌ காலத்தியக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ இக்கோயிலில்‌ காணப்படுகின்றன. இவற்றிலிருந்து 
இக்கோயில்‌ கி.பி.ஆறாம்‌ நூற்றாண்டில்‌ கட்டப்பட்டதாகத்‌ தெரிகிறது. 
கல்வெட்டுக்களில்‌ இத்தலம்‌ உத்தம சீவிச்‌ சதுர்வேதி மங்கலத்துத்‌ 
திருப்பராய்த்துறை என்றும்‌ இறைவன்‌ பெயர்‌ பராய்த்துறை 
மகாதேவன்‌ என்றம்‌ பராய்த்துறைப்‌ பரமேஸ்வரன்‌ என்றும்‌ 


அமைவிடம்‌ 

திருச்சி - கரூர்‌ தேசிய நெடுஞ்சாலை (4467) - ல்‌ 
திருச்சியிலிருந்து 18 கி.மீ. தொலைவில்‌ இத்திருக்கோயில்‌ 
அமைந்துள்ளது. நகரப்பேருந்துக்கள்‌, அரசு பேருந்துக்கள்‌ சில 
மற்றும்‌ தனியர்‌ பேருந்துக்கள்‌ இவ்வூரில்‌ நீன்று செல்லும்‌. 


வழித்தடம்‌ 

திருச்சியிலிருந்தும்‌, கரூரிலிருந்தும்‌, 
குளித்தலையிலிருந்தும்‌ எண்ணற்ற பேருந்து வசதிகள்‌ உள்ளன. 
ஈரோடூ இருப்புப்பாதை மார்க்கத்தில்‌ எலவனூர்‌ புகைவண்டி 
நீலையத்தீல்‌ இறங்கி இவ்வூரை அடையலாம்‌. மேற்கில்‌ பெருகமணி 
ரயில்‌ நீறுத்தத்திலிருந்தும்‌ இவ்வூரை அடையலாம்‌. 


திருவிழாக்கள்‌ 

ஐப்பசி 1ம்‌ தேதி ஆண்டுதோறும்‌ முதல்‌ முழுக்கு 
உற்சவம்‌ என்கிற துலாமுழுக்கு உற்சவம்‌ நடைபெறுகிறது. இந்த 
துலாமுழுக்கு உற்சவத்தில்‌ சுவாமி அம்பாள்‌ வெள்ளி ரிஷப 
வாகனங்களில்‌ எழுந்தருளி காவிரியில்‌ தீர்த்தவாரி கண்டருளும்‌ 
உற்சவம்‌ மிகச்சிறப்பான திருவிழா ஆகும்‌. 

வைகாசி மாதம்‌ பிரம்மோற்சவம்‌ 12 தினங்கள்‌ 
நடைபெறுகிறது. அனைத்து வார, மாத உற்சவங்கள்‌ சிவாலாய 
வழக்கப்படி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆண்டு தோறும்‌ 
புரட்டாசி மாதம்‌ 18 ம்‌ நாள்‌ காலையில்‌ சூரிய பகவானின்‌ கதிர்கள்‌ 
மூலவரான சிவலிங்கத்தின்‌ மீது படும்போது நடைபெறும்‌ சூரிய 
வழிபாடூ முக்கியமான உற்சவமாகும்‌. 
நடைதிறக்கும்‌ நேரம்‌ 

காலை மணி 6.00 முதல்‌ பகல்‌ 11.30 மணி வரை 

மாலை மணி 4.00 முதல்‌ இரவு 8.30 மணி வரை 


பூலை காலங்கள்‌ 

இத்திருக்கோவிலில்‌ தீனமும்‌ நான்கு கால பூஜைகள்‌ 
நடைபெற்று வருகிறது. 

காலசந்தி காலை8.00 மணி 

உச்சிக்காலம்‌ பகல்‌ 11.30 மணி 

சாயரட்சை மாலை6.00மணி 

அர்த்தசாமம்‌ இரவு 7.45 மணி 


இதர சிறப்பு 

புற்றுநோய்‌ பாதிப்புக்குள்ளானவர்கள்‌ இங்குள்ள 
பராய்மரத்திற்கு பால்‌ அபிஷேகம்‌ செய்து மஞ்சள்‌ ஆடை உடுத்தி 
வணங்கினால்‌ நோய்‌ தாக்கம்‌ குறையும்‌ என்பது ஐதீகம்‌. 


தொடர்பு முகவரி 
செயல்‌ அலுவலர்‌ 


அருள்மிகு தாருகாவனேஸ்வரர்‌ திருக்கோயில்‌ 
திருப்பராய்த்துறை 





அட்டவீரட்டந்தலங்கள்‌ 


சிவபெருமான்‌ தர்மம்‌ தழைத்தோங்க, அதர்மத்தை 
அழிக்க தன்னுடைய வீரத்தை வவளிப்படூத்திய இடம்‌ 
வீரட்டத்தலம்‌ ஆகும்‌. 


திருக்கண்ழயூர்‌ பிரமன்‌ சிரத்தை வெட்டிய தலம்‌ 
திருக்கோவிலூர்‌ அந்தகன்‌ என்ற வுணனின்‌ 
ஆணவத்தை இடக்கிய தலம்‌ 
திருவதிகை முப்புரங்களை எரித்த தலம்‌ 
திருப்பறியலூர்‌ தக்கனின்‌ வேள்வியை சிதைத்த தலம்‌ 
திருவிற்குழ ஜலந்தராசூரனை சம்ஹாரம்‌ செய்த 
தலம்‌ 
திருவழுவூர்‌ கஜாஸூரஸம்ஹாரம்‌ செய்த தலம்‌ 
திருக்குறுக்கை மன்மதனை எரித்த தலம்‌ 
திருக்கடையூர்‌ மார்க்கண்டேயருக்காக யமனை 
உதைத்த தலம்‌ 





6மலன்பில்‌ 
இறைவன்‌ விருள்மிகு சுந்தரராஜப்‌ பெருமாள்‌ 
இறைவி அருள்மிகு சுந்தரவல்லித்‌ தாயார்‌ 
தீர்த்தம்‌ மண்ரூக தீர்த்தம்‌ 


தலவிருட்சம்‌ தாழம்பூ 
கமம்‌ பாஞ்சராத்ரம்‌ 





தலச்‌ சிறப்பு 

வால்மீகி மகரிஷிக்கு தரிசனம்‌ தந்து அருள்பாலித்த 
தலம்‌. வால்மீகி மகரிஷியின்‌ அன்பிற்கு பெருமாள்‌ கட்டூப்பட்டதால்‌ 
அன்பில்‌ என்று அழைக்கப்படுகிறது. 


வாலாற்றுச்சிறப்பு 

தஞ்சையை ஆண்ட சோழ மன்னர்‌ சுந்தரசோழர்‌ 
திருப்பணி செய்து, குடமுழுக்கு நடத்தியுள்ளார்‌ என கல்வெட்டுக்கள்‌ 
வாயிலாகத்‌ தெரிய வருகிறது. 


தனிச்சிறப்பு 
திருமழிசையாழ்வரால்‌ மங்களாசாசனம்‌ பெற்ற தலம்‌. 


திருவிழாக்கள்‌ 
ஆடிமாதம்‌ ஜேஷ்டாபிஷேகம்‌, திருப்பாவாடை திருநாள்‌ 
புரட்டாசி மாதம்‌ தாயார்நவராத்தீரி திருநாள்‌ 9 நாட்கள்‌ 
மாசி மாதம்‌ மாசி மகம்‌ - பெருமாள்‌ ஸ்ரீரங்கம்‌ 
வடதிருக்காவிரிக்கு எழுந்தருளல்‌. 


நடைதிறக்கும்‌ நேரம்‌ 
காலை 6.00 மணிமுதல்‌ பகல்‌ 12.30 மணி வரை 
மாலை 4.00 மணிமுதல்‌ இரவு 8.00 மணி வரை 


பூஜாகாலங்கள்‌ 





அமைவிடம்‌ 


திருச்சி கல்லடை வழித்தடத்தில்‌ 
இலால்குடியிலிருந்து கிழக்கே சுமார்‌ 8 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. 


வழித்தடம்‌ 
திருச்சியிலிருந்தும்‌, லால்குடியிலிருந்தும்‌, பேருந்து 
வசதீகள்‌ உள்ளன. 


இதரச்‌ சிறப்புகள்‌ 

மார்கழி மாதத்தில்‌ ஸ்ரீ வைகுந்த ஏகாதசியன்று வாசல்‌ 
திறப்பு கண்டருளுவதும்‌, ஆழ்வார்‌ மோட்சத்தன்று மண்டூக 
புஷ்கரிணியில்‌ தீர்த்தவாரி கண்டருளுவதும்‌ சிறப்புடையதாகும்‌. 

இத்திருத்தலத்திற்கு மேலன்பில்‌, தீருமாலயன்துறை, 
பிரம்மபுரி, மண்டூகபுரி என பல பெயர்கள்‌ உள்ளன. இத்தீருத்தல 
திருமால்‌ தீருவடிவழகிய நம்பி என்று ஆராதிக்கப்படூகிறார்‌. அழகிய 
நம்பி ஆதிசேஷன்‌ மேல்‌ பள்ளி கொண்டு தெற்கே திருமுக தரிசனம்‌ 
அளித்தபடி புஜங்கசயனத்தில்‌ காட்சி அளிக்கிறார்‌. பிரம்மதேவன்‌, 
வால்மீகி முனிவர்‌ ஆகியோர்‌ இங்கு வந்து திருமாலை ஆராதித்து 
திருமாலின்‌ பிரத்யக்ஷ தரிசனம்‌ பெற்றனர்‌. 


அனுவலக மூகவரி 
இணை ஆணையர்‌ / செயல்‌ அலுவலர்‌ 
அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோயில்‌, 
ஸ்ரீரங்கம்‌, திருச்சிராப்பள்ளி - 6. 
அலுவலக தொலைபேசி எண்‌ : 0431 - 2432246 


Fax : 0431 - 2436666 
E-mail : srirangam@tnhrce.org 
Web : srirangam.tnhrce.in 








டுரள்மிரு காட்டழகிய சிங்கர்‌ திருக்கோயில்‌ 
ஸ்ரீரங்கம்‌ 


இறைவன்‌ அருள்மிகு லட்சுமி நரசிம்மப்பெருமாள்‌ 
நல விருட்சம்‌ வன்னிமரம்‌ 


கமம்‌ பாஞ்சராத்ரம்‌ 





தலச்சிறப்பு 

மூலவர்‌ சுமார்‌ 8 அடி உயரத்தில்‌ சிலா ரூபியாக தனது 
இடது தொடையின்‌ மேல்‌ மஹாலட்சுமியை உட்கார 
வைத்துக்கொண்டு, இடது கையால்‌ அணைத்துக்‌ கொண்டும்‌, வலது 
கையால்‌ அருள்பாலித்தும்‌ அமர்ந்த திருக்கோலத்தில்‌ சேவை 
சாதிக்கிறார்‌. 


தனிச்சிறப்பு 

விஜயதசமியன்று ஸ்ரீரங்கம்‌ ஏரங்கநாதர்‌ காட்டழகிய 
சிங்கர்‌ ஆலய வளாகத்திலுள்ள விஜயதசமி மண்டபத்தீல்‌ 
ஆஸ்தானம்‌ எழுந்தருளி மாலை குதிரை வாகனத்தில்‌ புறப்பட்டு 
எதிரே உள்ள வன்னி மரத்தில்‌ அம்பு போட்டு பின்னர்‌ ஸ்ரீரங்கம்‌ 
திருக்கோயிலுக்கு எழுந்தருளுவது சிறப்புடையதாகும்‌. 
திருவிழாக்கள்‌ 

வைகாசி நரசிம்ம ஜெயந்தி, ஆனி மாதம்‌ சுவாதி 


மற்றும்‌ ஆடிமாதம்‌ ஜேஷ்டாபிஷேகம்‌, பங்குனி யுகாதி திருநாளன்று 
சிறப்பு திருமஞ்சனம்‌ நடைபெறுகிறது. 


நடைதிறக்கும்‌ நேரம்‌ 
காலை 6.0௦- 7.30 மணி 
காலை 9.00 - 12.00 மணி 
மாலை 4.00 - 6.00 மணி 
மாலை 6.45 - 8.00 மணி 


பூலைகாலங்கள்‌ 
இத்திருக்கோயிலில்‌ தினமும்‌ நான்கு கால பூஜைகள்‌ 
நடைபெற்று வருகிறது. 
காலை 7.30 - 9.00 மணி பொங்கல்‌ பூஜை 
இரவு 8.00 - 8.30 மணி செலவு சம்பா, அரவணை பூஜை 
அமைவிடம்‌ 
திருவரங்கம்‌ புகைவண்டி நீலையத்திலிருந்து சுமார்‌ 
ஒரு கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ உள்ளது. 


வழித்தடம்‌ 
திருச்சி சத்தீரம்‌ பேருந்து நிலையத்திலிருந்து 
எண்ணற்ற பேருந்து வசதீகள்‌ உள்ளன. 


இதாச்சிறப்புகள்‌ 

பிரதி மாதம்‌ சுவாதி நட்சத்திரத்தன்றும்‌, பிரதோஷ 
காலங்களிலும்‌ அர்ச்சனை செய்து வழிபட்டால்‌ சகல 
செல்வங்களும்‌ பெருகுவதாக ஐதீகம்‌. 


அனுவலக முகவரி 
இணை ஆணையர்‌ / செயல்‌ அலுவலர்‌ 
அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோயில்‌, 


ஸ்ரீரங்கம்‌, திருச்சிராப்பள்ளி - 6. 
அலுவலக தொலைபேசி 0431 - 2432246 
Fax : 0431 - 2436666 


E-mail : srirangam@tnhrce.org 
Web : srirangam.tnhrce.in 








டுரள்மிர மாரீயம்மன்‌ நிருக்கோரில்‌ 
கீழன்பில்‌ 


இறைவி அருள்மிகு மாரியம்மன்‌ (சீதளா பரமேஸ்வரி) 
தலவிருட்சம்‌ வம்பு 


கமம்‌ காமிக ஆகமம்‌ 





தலச்சிறப்பு 

அம்மன்‌ சுயம்புவாக அவதரித்து அதன்‌ பின்னர்‌ 
மூலவர்‌ சுதை வடிவிலும்‌ அமைக்கப்பெற்றுள்ளது. அம்மன்‌ 
சமயபுரம்‌ அருள்மிகு மாரியம்மனின்‌ சகோதரி என்று 
அழைக்கப்படுவதுண்டு. 
தனிச்சிறப்பு 

அம்மை மற்றும்‌ கடுமையான நோய்களால்‌ 
பாதிக்கப்பட்டவர்கள்‌ இத்தலத்தில்‌ தங்கி சுற்றுப்‌ பிரகார 
நீர்த்தொட்டியில்‌ நீர்‌ நிரப்பி அபிஷேக தீர்த்தத்தை உடல்‌ மீது 
தெளித்துக்கொண்டுூ குணம்‌ பெற்று வருகிறார்கள்‌. பால்காவடி 
மற்றும்‌ அக்னிச்‌ சட்டி போன்ற வேண்டுதல்களும்‌ 
நடைபெற்றுவருகின்றன. கண்நோயால்‌ பாதிக்கப்பட்டவர்கள்‌ 
பச்சிலை சாறு பூசாரி மூலம்‌ பிழிந்து குணமடைகிறார்கள்‌. பக்தர்கள்‌ 
முடி காணிக்கை செலுத்தி தங்கள்‌ வேண்டுதல்களை நீறைவேற்றிக்‌ 
கொள்வதால்‌ இத்தலம்‌ சிறந்த பிரார்த்தனைத்‌ தலமாக 
விளங்குகிறது. 


திருவிழாக்கள்‌ 
வைகாசி மாதம்‌ 5ம்‌ தேதி பஞ்சப்பிரகாரம்‌ திருநாள்‌ 
பங்குனி முதல்‌ ஞாயிறு பூச்சொரிதல்‌ திருநாள்‌ 
பங்குனி இறுதீ செவ்வாய்‌ திருத்தேர்‌ தீருநாள்‌ 


நடைதிறக்கும்‌ நேரம்‌ 
காலை 6.00 - 12.30 மணி வரை 
மாலை 4.00 - 8.00 மணி வரை 


பூலைகாலங்கள்‌ 
இத்திருக்கோயிலில்‌ தினமும்‌ இரண்டு கால பூஜைகள்‌ 
நடைபெற்று வருகிறது. 


அமைவிடம்‌ 


இலால்குடியிலிருந்து கல்லணை - கும்பகோணம்‌ 
சாலையில்‌ சுமார்‌ 8 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. 


வழித்தடம்‌ 
திருச்சியிலிருந்தும்‌, இலால்குடியிலிருந்தும்‌, 
கும்பகோணத்தீலிருந்தும்‌ பேருந்து வசதிகள்‌ உள்ளன. 


இதரச்சிறப்புகள்‌ 

ஆண்டூதோறும்‌ அம்மனுக்கு பங்குனி முதல்‌ ஞாயிறு 
அன்று பூச்சொரிதல்‌ விழா நடைபெற்ற நாள்‌ முதல்‌ அம்மன்‌ விரதம்‌ 
இருந்து மாப்பட்டினியாக தினை மாவை ஆகாரமாகவும்‌, பானகம்‌, 
நீர்மோர்‌, இளநீர்‌ படைக்கப்பட்டு பங்குனி இறுதி செவ்வாய்‌ அன்று 
விரதம்‌ பூர்த்தியடைந்து மாலை திருத்தேரில்‌ பவனி வருவது 
சிறப்புடையதாகும்‌. 


தொடர்பு முகவரி 
இணை ஆணையர்‌ / செயல்‌ அலுவலர்‌ 
அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோயில்‌, 
ஸ்ரீரங்கம்‌, திருச்சிராப்பள்ளி - 6. 
அலுவலக தொலைபேசி 0431 - 2432246 


Fax : 0431 - 2436666 
E-mail : srirangam@tnhrce.org 
Web : srirangam.tnhrce.in 








டுருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர்‌ திருக்கோயில்‌ 
கீழன்பில்‌ 


இறைவன்‌ அருள்மிகு சத்யவாக்ஸ்வரர்‌ 
இறைவி அருள்மிகு செளந்தரநாயகி 


நல விருட்சம்‌ ஆலமரம்‌ 
கமம்‌ காமிக ௫நகமம்‌ 





தலச்சிறப்பு 
பிரும்மனாலும்‌, வாகீஸ்வர முனிவராலும்‌ பூஜை 
செய்து வழிபட்ட தலம்‌ 


தனிச்சிறப்பு 
அப்பர்‌ மற்றும்‌ சம்பந்தரால்‌ பாடல்‌ பெற்ற தலம்‌ 


திருவிழாக்கள்‌ 
சித்ரா பெளர்ணமியன்று திருக்கல்யாண திருவிழாவும்‌, 
பிரதீ மாதம்‌ பிரதோஷ வழிபாடும்‌ சிறப்புடையதாகும்‌. 


நடைதிறக்கும்‌ நேரம்‌ 
காலை 6.00 - 12.30 மணி வரை 
மாலை 4.0௦- 7.00 மணி வரை 


பூலைகாலங்கள்‌ 
காலை 11.00 மணி உச்சிக்கால பூஜை 


ட... மாலை6.80மணி சாயரட்சைழஜை 





அமைவிடம்‌ 
இலால்குடியிலிருந்து கல்லணை - கும்பகோணம்‌ 
சாலையில்‌ சுமார்‌ 8 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. 


வழித்தடம்‌ 
திருச்சியிலிருந்தும்‌, இலால்குடியிலிருந்தும்‌, 
கும்பகோணத்திலிருந்தும்‌ பேருந்து வசதிகள்‌ உள்ளன. 


இதரச்சிறப்புகள்‌ 

எகாள்ளிடத்தின்‌ எதன்கரையிலிருந்து 
சத்யவாகீஸ்வரரை பாடிய அப்பர்‌ மற்றும்‌ சம்பந்தரின்‌ பாடல்களை 
செவிமடுத்ததால்‌ செவிசாய்த்த விநாயகர்‌ திருவுருவம்‌ 
இத்திருக்கோயிலின்‌ தென்மேற்கு திசையின்‌ பிரகாரத்தில்‌ 
அமைந்துள்ளது. 


தொடர்பு முகவரி 
இணை ஆணையர்‌ / செயல்‌ அலுவலர்‌ 
அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோயில்‌, 
ஸ்ரீரங்கம்‌, திருச்சிராப்பள்ளி - 6. 
அலுவலக தொலைபேசி 0431 - 2432246 


Fax : 0431 - 2436666 
E-mail : srirangam@tnhrce.org 
Web : srirangam.tnhrce.in 








பிரள்மிக புன்பாகரட்சம்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌ 
திருவெள்ளறை 





அருள்மிகு புண்டரீகாட்சன்‌ (செந்தாமரைக்‌ கண்ணன்‌) 
அருள்மிகு பங்கஜவல்லித்‌ தாயார்‌ (செங்கமலவல்லி) 
குச, மணிகர்ணிகா, சுக்ர, திவ்ய, புஜ்கல, பத்ம, கந்த, 


க்ஷீர, வராஹ என 9 தீர்த்தங்கள்‌ 
பாஞ்சராத்ரம்‌ 





தலச்‌ சிறப்பு 

பூமியிலிருந்து சுமார்‌ 50 அடி உயரத்தீல்‌ 
வெண்மையான குன்றின்‌ மீது பெருமாள்‌ நின்ற கோலத்தில்‌ சேவை 
சாதிப்பதால்‌ சுவேதகிரி பவள்ளறை என்ற பெயர்‌ உண்டாயிற்று. 
ஸ்ரீதேவியாகிய பங்கஜவல்லித்‌ தாயார்‌ தவம்‌ செய்த இடமானதால்‌ 
திருவெள்ளறை என்றழைக்கப்படுகிறது. 


வாலாற்றுச்சிறப்பு 

ஸ்ரீதேவி தாயாரின்‌ பிரார்த்தனைக்கு இணங்க 
மார்க்கண்டேய மகரிஷிக்கும்‌, சிபிச்‌ சக்ரவர்த்திக்கும்‌ பிரத்யட்சமாக 
காட்சி அளித்து தாயாருக்கு சகல ஆதிபத்யம்‌ அளித்த 
திருக்கோயில்‌. சிபிச்‌ சக்ரவர்த்தியால்‌ திருப்பணி செய்யப்பட்ட 
திருக்கோயில்‌. 


தனிச்சிறப்பு 


பெரியாழ்வாராலும்‌ தீருமங்கையாழ்வராலும்‌ 
மங்களாசாசனம்‌ செய்யப்பட்ட வைணவத்‌ திருத்தலம்‌ 


றா 


திருவிழாக்கள்‌ 
சித்தீரை கோடைத்தீருநாள்‌ - பெருமாள்‌ - 5 நாள்‌ 
கோடைத்தீருநாள்‌ - தாயார்‌ - 5 நாள்‌ 
வைகாசி வசந்தம்‌ தீருநாள்‌ - 9 
ஆடி தக்ஷிணாயன வாசல்‌ திறப்பு 
ஆடி கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்‌, திருப்பாவாடை 
ஆவணி ஸ்ரீஜெயந்தி, உறியடி 
புரட்டாசி நவராத்திரி, விஜயதசமி திருநாள்‌, பவித்ரோத்சவம்‌ 
ஐப்பசி ஊஞ்சல்‌ திருநாள்‌ 
கார்த்திகை கார்த்திகை தீபத்‌ தீருநாள்‌ 
மார்கழி ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி 
தை உத்ராயன வாசல்‌ திறப்பு, சங்கராந்தி, கனு திருநாள்‌ 
பங்குனி பிரும்மோற்சவம்‌ தேர்‌ திருநாள்‌ 
நடைதிறக்கும்‌ நேரம்‌ 
காலை 7.00 - 8.00 மணி வரை 
காலை 9.0௦ - 12.30 மணி வரை 
மாலை 4.00 - 7.45 மணி வரை 
பூலைகாலங்கள்‌ 
..... காலை&.00-9.00மணி பொங்கல்பூகை 
பகல்‌ 12.30-1.00மணி உச்சிக்காலபூஜை 
இரவு 7.45-8.15மணி செலவுசம்பா, அரவணை பூஜை 
அமைவிடம்‌ 
திருச்சி- துறையூர்‌ வழித்தடத்தில்‌ உள்ளது. 
இதரச்சிறப்புகள்‌ 
உய்யக்கொண்டார்‌, எங்களாழ்வான்‌ என்ற இரு 
ஆச்சார்யர்கள்‌ அவதரித்த தலம்‌. பலிபீடத்திற்கு பிரார்த்தனை 
செய்து திருமஞ்சனம்‌ செய்வதால்‌ சகல செல்வங்களும்‌ 
பெருகுவதாக ஐதீகம்‌. 


தொடர்பு முகவரி 
இணை ஆணையர்‌ / செயல்‌ அலுவலர்‌ 
அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோயில்‌, 
ஸ்ரீரங்கம்‌, திருச்சிராப்பள்ளி - 6. 


அலுவலக தொலைபேசி 0431 - 2432246 
Fax : 0431 - 2436666 
E-mail : srirangam@tnhrce.org 
Web : srirangam.tnhrce.in 





ட கூகு்ச சி. கர] 


்‌ 1) து சமய அறநிலையத்துறை வெளியீடு 


ச்‌ 
ந 
ச்‌ 
சீ 
< 
S 
» 
» 
» 


4 


திங்கள்‌ இதழை வாங்கி பழயுங்கள்‌ 


சந்தா விபரம்‌ 


தனி இதழின்‌ விலை நர. 15.00 
ஒராண்ருச்‌ சந்தா ரூ. 180.00 
ஐந்தாண்முச்‌ சந்தா ரூ. 900.00 
பத்து ஆண்டுச்‌ சந்தாரூ . 1800.00 


(ஆயுட்காலம்‌ என்பது 
அதிக பட்சமாக 15 ஆண்றாகள்‌ மட்டும்‌ ) 


இதற்கான பணவிடையை / வங்கி வரைவோலையை 


Commissioner, HR & CE Dept., Chennai-34 
என்ற முகவரிக்கு அனுப்பவும்‌. 








டுரள்மிர கமலவல்லி நாச்சியார்‌ திருக்கோயில்‌ 
உறையூர்‌ 


அருள்மிகு இழகிய மணவாளன்‌ 
அருள்மிகு கமலவல்லி நாச்சியார்‌ 


கல்யாண தீர்த்தம்‌ (கமல புஷ்கரணி) 
பாஞ்சராத்ரம்‌ 





தலச்‌ சிறப்பு 
திருமங்கையாழ்வாரால்‌ மங்களாசாசனம்‌ செய்யப்பட்ட 
வைணவத்‌ திருத்தலம்‌. திருப்பாணாழ்வார்‌ அவதரித்த தலம்‌. 


வரலாற்றுச்சிறப்பு 

நந்த€சாழ ராஜாவிற்கு குழந்தை இல்லாத குறையைத்‌ 
தீர்த்து மஹாலட்சுமி கமலமலரில்‌ ௮வதரித்து உறைந்த காரணத்தால்‌ 
உறந்தை என்றும்‌ திருஉறையூர்‌ என்றும்‌ பெயர்‌ ஏற்பட்டது. முன்னொரு 
காலத்தில்‌ இவ்வூரில்‌ கோழி யானையை போரில்‌ வென்றபழயால்‌ 
கோழியூர்‌ என்ற பெயரும்‌ ஏற்பட்டது. 


தனிச்சிறப்பு 

ரங்கம்‌ ஸ்ரீரங்கநாதர்‌ மங்குனி மாத 
ஆதிபிரும்€மோற்சவம்‌ 6ம்‌ திருநாளன்று உறையூர்‌ எழுந்தருளி 
கமலவல்ல நாச்சியாருடன்‌ சேர்த்திசவை (கல்யாண திருக்கோலம்‌) 
சாதிப்பது சிறப்புடையதாகும்‌.. 


(TD 


திருவிழாக்கள்‌ 
வைகாசிமாதம்‌ கேோடைத்திருநாள்‌ 
ஆனி மாதம்‌ வஸந்தம்‌ திருநாள்‌ 
ஆழ மாதம்‌ ஜேஸ்டாபிஸேகம்‌. திருப்மாவாடை 
புரட்டாசி மாதம்‌ நவராத்திரி திருநாள்‌ 
கார்த்திகை மாதம்‌ ஊஞ்சல்‌ திருநாள்‌ 
மார்கழிமாதம்‌ யமுற்வைகுந்த ஏகாதசி திருநாள்‌ 
மாசி மாதம்‌ தெப்பம்‌ திருநாள்‌ 
நடைதிறக்கும்நேநரம்‌ 
காலை 6.50 மணி முதல்‌ 8.00 மணி 
காலை 9.00 மணிமுதல்‌ 12.00 மணி 
மாலை 5.00 மணி முதல்‌ 6.00 மணி 
இரவு 7.00 மணிமுதல்‌ 8.00 மணி 
புஜைகாலங்கள்‌ 
காலை 8.00 - 9.00 பொங்கல்‌ 
பகல்‌ 12.00 - 12.80 உச்சிக்காலம்‌ 
மாலை 6.00 - 7.00 மணி க்ஷீரான்னம்‌ 
இரவு 8.00 - 9.00 செலவு சம்பா, ௮ரவணை 
அமைவிடம்‌ 
சத்திரம்‌ பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி 
மத்தியபேருந்து நிலையம்‌ செல்லும்‌ மார்க்கத்தில்‌ சுமார்‌ 8 கி.மீ. 
தொலைவில்‌ உள்ளது. 
வழிதடம்‌ 
திருச்சி சத்திரம்‌ பேருந்து நிலையத்திலிருந்து 
எண்ணற்ற பேருந்து வசதிகள்‌ உள்ளன. 
இதரச்சிறப்புகள்‌ 
பிரதி மாதம்‌ ஆயில்யம்‌ நட்சத்திரத்தன்று தாயாருக்கு 
வர்ச்சனை செய்து வழிபட்டால்‌ திருமணத்தடை நீங்கவதாக ஐதீகம்‌. 


இணை நணையர்‌ / செயல்‌ அலுவலர்‌ 
அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோயில்‌, 
ஸ்ரீரங்கம்‌. திருச்சிராப்பள்ளி - 6. 
அலுவலக தொலைடூபசி 0431 - 2452246 


Fax : 0431 - 2436666 
E-mail : srirangam@tnhrce.org 
Web : srirangam.tnhrce.in 











வ. 
எண்‌ 





20. 


24. 


22. 


23. 


24, 


25. 


26. 


21; 


திருக்கோயில்‌ பெயர்‌ மற்றும்‌ 

முகவரி 

அமி உஜ்ஜயினி ஓம்‌ காளியம்மன்‌ 
திருக்கோயில்‌, மாகாளிக்‌ 

அமி கமலவள்ளிநாச்சியார்‌ திருக்கோயில்‌ 
உறறையுர்‌, திருச்சி நகர்‌, 

அமி மாரியம்மன்‌ திருக்கோயில்‌ அன்பில்‌, 
இலால்குழ வட்டம்‌ 











அமி ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில்‌, 
கல்லுக்குழி, திருச்சி 

அ[மி நாகநாதசுவாமி திருக்கோயில்‌, 
நந்திகோயில்‌ தெரு, திருச்சி நகர்‌. 

அமி பிரசன்ன வெங்கடாஜலபதி 
திருக்கோயில்‌, துறையுர்‌ நகர்‌. 

அ[மி மாரியம்மன்‌ திருக்கோயில்‌, 
மணப்பாறை நகர்‌ மற்றும்‌ வட்டம்‌ 


றல 
[| 


அமி பஞ்சவர்ண சவாமி திருக்கோயில்‌, 
உறையூர்‌ திருச்சி நகர்‌ 

அ[மி மதுரைகாளியம்மன்‌ திருக்கோயில்‌, 
நொட்ழயம்‌ நகர்‌ மற்றம்‌ வட்டம்‌ 

அமி சப்தரிஷீஸ்வரர்‌ திருக்கோயில்‌, 
இலால்குடி நகர்‌ மற்றும்‌ வட்டம்‌ 





அமி கள்ளிமாரம்மன்‌ திருக்கோயில்‌, 


வீரப்பர்‌ மணப்பாறை வடம்‌. 





அமி பதிலாகநாத சுவாமி திருக்கோயில்‌, 
கீழரண்சாலை, தூராநல்லூர்‌ 

அமி பிரம்மபுரீஸ்வூர்‌ திருக்கோயில்‌, 
திருப்பட்டூர்‌ 


அமி நல்லண்பார்‌ திருக்கோயில்‌, மணப்பாறை 


= 





அமி திரமூலநாத சுவாமி திருக்கோயில்‌ 
புவாளூர்‌, இலால்குர வட்டம்‌, 


அமி திருநெடுங்களநாத சுவாமி 
திருக்கோயில்‌, திருநெடுங்களம்‌. 








நூள்‌1-க்கு| நாள்‌ 1-க்கு தொடர்பிற்கு 
பயனாளிகள்‌ | உபயதாரர்‌ திட்நிதி 


50 1000 0491-2070460 


100 2000 0431-2432246 


100 2000 0431-2432246 


50 1100 0431-2465073 


50 1100 0431-2710131 


50 1200 04927-245077 


50 1100 04332-267586 


50 1100 0431-2768546 


50 1200 04326-254926 


50 1200 0491-2541929 


50 1000 ஒய்யார 9480727707 


50 1200 0491-2711960 


50 1500 0431-2510241 


50 1000 04332-267586 


50 1000 0431-2541329 


௦00 0431-2465073 








டு 





* உண்டி கொடுத்தோர்‌ உயிர்‌ கொடுத்தோரே” அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரசுவாமி திருக்கோயில்‌ 
உறையூர்‌ 


மான்பமிக நமிழக முதல்வர்‌ ம்மா க்கள்‌ 
அறிவித்த இன்னதான திட்டத்தின்பழ 
திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில்‌ இன்னதானம்‌ நடைபெறும்‌ 
திருக்கோயில்கள்‌ விபரம்‌ 


திருக்கோயில்‌ பெயர்‌ மற்றும்‌ நாள்‌ 1-க்கு| நாள்‌ 1- க்கு தொடர்பிற்கு 


எண்‌ முகவரி பயனாளிகள்‌ | உபயதாரர்‌ திட்டநிதி 


அமி அரங்கநாத சுவாமி திருக்கோயில்‌ 50,000 

திருவரங்கம்‌ நகர்‌ மற்றும்‌ வட்டம்‌ 2500 02,500 (ட பாயாசம்‌ 04912432240 
அமி மாரியம்மன்‌ திருக்கோயில்‌, சமயபுரம்‌ 

மண்ணச்ரூல்லூர்‌ ஸமம்‌. 6000 0431-2670460 


4 ர தோ, 
வில்‌ (000 109206 


அமி வெக்காளியம்மன்‌ திருக்கோயில்‌ 
உறு, திருச்சி நகர்‌ 


2000 0431-2761869 


அமி ஜெம்புேஸ்வரர்‌ அகிலாண்டேஸ்வரி 
திருக்கோயில்‌, திருவானைக்காவல்‌. 


A a nee 1250 | 0431-2432246 


2000 0431-2230257 





அமி சுப்பிரமணியசுவாமி திருக்கோயில்‌, 
குமாரவயலூர்‌. 

அமி உத்தமர்‌ கோயில்‌, 
பிச்சாண்டார்‌ கோயில்‌ 


2000 0431-2607344 


2000 
3000 eo rd 0431-2591466 
அமி பிரசள்ள வெங்கடாஜலபதி 

திருக்கோயில்‌, குணசீலம்‌, முசிறி ஷம்‌ 
அமி ந்லிஷீனஸ்வர்‌ திருக்கோயில்‌, 100 2000 

திருப்பைஞ்சுலி, மண்ணச்சநல்லர்‌ 3000 ட பாயாசம்‌ 
அமி ஆதிமாரியம்மன்‌ நிறு்கோயில்‌, 
இனாம்‌ சமயபுரம்‌, மண்ணச்சநல்லூர்‌. 


2000 04326-275910 


0431-2902654 





50 1000 0431-2670460 








அருள்மிகு புண்டரீகாட்சப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌ 
திருவெள்ளறை 





அருள்மிகு பிரசன்னவெங்கடாஜலபதி திருக்கோயில்‌ 
துறையூர்‌ 


வகரம்‌ 





அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோயில்‌ 
ஸ்ரீரங்கம்‌ 





அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோயில்‌ 


௮/ மி ஜெம்புகேஸ்வரர்‌, ௮/மி அகிலாண்டேஸ்வரி 
திருக்கோயில்‌, திருவானைக்காவல்‌ 





அருள்மிகு பிரம்மபுரீசுவரர்‌ திருக்கோயில்‌ அருள்மிகு சப்தரிஷீஸ்வரர்‌ திருக்கோயில்‌ 
திருப்பட்ஞர்‌ ஒலால்குழ 


ன ௮ அ ஸ்ஸ்‌. ர இது 
ன்‌ m1 7 கு க. - a - ்‌்‌ ரு. 
சச அனி த. ்‌ ன ர 

20 ன்‌ ப ட 1 





